© 
தமிழ்நாடு அரசு 

2022 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
( விலை : ரூ .0.80 காசு . 


டு 


I 


முந 


தமிழ்நாடு அரசிதழ் 


N 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மையே 


வெல்லும் 


எண் 12 ] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 23 , 2022 
பங்குனி 9 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 
பகுதி VI- பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 ஐயா - ன் கீழ் கூட்டுறவு சங்கங்களை கலைத்தல் 

மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 
இசட் . 497 , நாட்டிருப்பு தியாகராஜசுவாமி குத்தகைதாரர்கள் கூட்டுறவு பண்ணைச் சங்கம் 

( ந.க.எண் . 210/2018 குவிக ) 
நாகப்பட்டினம் மாவட்டம் , கீழ்வேளூர் வட்டாரம் இசட் 497 , நாட்டிருப்பு தியாகராஜசுவாமி குத்தகைதாரர்கள் கூட்டுறவு பண்ணைச் 
சங்கம் , தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 சட்டப்பிரிவு 137 ( 2 ) -பி - ன் கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . மேலும் , 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 138 - ன் கீழ் கூட்டுறவு சார்பாதிவாளர் ( பண்டகசாலை ) , நாகப்பட்டினம் மேற்படி சங்கத்தின் 
கலைத்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


நாகப்பட்டினம் , 
2022 ஜனவரி 3 . 


அ . முகமது நாசர் , 
துணைப் பதிவாளர் . 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 442 - ன் கீழான அறிவிப்பு . 


( ந.க. எண் . 617/42/2021 ) 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ் நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 44 ( 2 ) -ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது . 
பிரிவு 44 ( 1 ) -ன் கீழ் சங்கங்கள் செயல்படுகிறதா என கீழ்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலகக் கடித எண் . 617 / அ 2 / 2021 
நாள் 27.08.2021 - க்கு கீழ்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்விதப் பதிலும் பெறப்படவில்லை . எனவே இந்த அறிவிப்பு 
" தமிழ்நாடு அரசிதழில் " பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் சங்கங்களிடமிருந்து பெறப்படவில்லையாயின் , 
கீழ்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


சங்கங்களின் 


வ . 
எண் 


பதிவு எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


மற்றும் 


வருடம் 


( 1 ) 


( 2 ) 


1 


42/2019 


ட்ரூபா பணியாளர்கள் நலச்சங்கம் , சிறுகூடல்பட்டி , வீராமதி அஞ்சல் , சிறுகூடல்பட்டி , திருப்பத்தூர் , 
சிவகங்கை - 630 212 


DTP - VI - 1 ( T - Sup . ) 12 


[ 1 ] 


2 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 444 ) -ன் கீழான அறிவிப்பு . 


( ந.க. எண் . 2283/12/2020 ) 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 / 1975 ) பிரிவு 444 ) -ன்கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது . 
பிரிவு 44 ( 2 ) -ன் கீழ் அனுப்பிவைக்கப்பட்ட அறிவிப்பு எண் . 2283/42/2020 , நாள் 07.10.2021 ( தமிழ்தாடு அரசிதழ் வெளியீடு எண் . 47 
நாள் 24.11.2021 - லும் அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்டது ) -க்கு கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து சங்கம் செயல்படுகிறதா என்பதற்கான விளக்கம் 
பெறப்படாததால் கீழ்க்கண்ட சங்கத்தின் பெயர் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கம் ( Strike Off ) செய்யப்பட்டுள்ளது . எனவே இந்த 
அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து கீழ்கண்ட சங்கம் கலைக்கப்பட்டதாக கருதப்படும் . 


வ . 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் 
வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( ( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 


73/1994 


வீட்டு வசதி வாரிய வீடு உரிமையாளர்கள் நலச்சங்கம் காரைக்குடி பி 36 , வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 
கழனிவாசல் , காரைக்குடி 


காரைக்குடி , 
2022 பிப்ரவரி 28 . 


தெ . லலிதா , 
மாவட்டப் பதிவாளர் ( நிருவாகம் ) 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


